ஆகஸ்ட்‌ 2018 


ஆகையால்‌ 
உங்கள்‌ தோ இரக்கழுள்ளவராமீருக்தறதுபோல, 


நீங்களும்‌ இரக்கமுள்ளவர்களாமீருங்கள்‌ 


லூக்கா 6:26) 


பணித்தள ஆலய அர்ப்பணிப 


ஆ 


Since 1972 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


Transforming Peoples to Transform Nations 


௫. CQ. ° 
௮6 டல்‌ 
௪6௯ா.D.அமஸ்டின்‌ எபல்மூமார்‌ 

பிதாவின்‌) பார்வை - ॥ 
இளைஞர்‌ சொடக்கு - 16 
2 பொுக்குகு கூடக - 17 
பணித்த லல பபஸிட்பு - 17 
பசித்த (929௧4) - ௦ 


முசு ஒப்‌ ப்ஸி முகவாத - 29 


Published fox 


Gospel Echoing Missionary Society 


11, 13th Cross Street, New colony 
Chromkpet, Chennai - 44 
Ph. : 044-22386031, 044-22380295 


Published by 
GEMS Educational Media Services 
14, Jeba Nagar, Vasanthapuram south, 
Near Vijaya Garden, Tirunelveli 627005 
Ph. : 9488771655 
E-Mail : media@gemsbihar.org 


Field office 
GEMS, Sikaria, Indrapuri - 821308 
Rohtas Dist., Bihar , Ph. : 06184 - 234567 


(Railway station & courier centre : Dehri on Sone) 


Website : www.gemsbihar.org 
E-mail : gems@gemsbihar.org 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 1 


'எஜம்ஸ்‌' என்பது, 


Gospel Echoing Missionary Society 


விசுவாச இளைஞர்கள்‌ சிலரால்‌ 
1972-ம்‌ ஆண்டு நிறுவப்பட்டு, 
1979-ம்‌ ஆண்டு பதிவு 
செய்யப்பட்ட ஓர்‌ ஊழியம்‌. 
பீஹார்‌ மற்றும்‌ அதன்‌ அண்டை 
மாநிலங்களில்‌ உள்ளோரைச்‌ 
சந்திப்பதே இவ்வூழியத்தின்‌ பிரதான 
தரிசனம்‌. அத்துடன்‌, ஊழியர்களைப்‌ 
பயிற்றுவிக்கும்‌ பணியினையும்‌, 
திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்‌ 
பணிகளையும்‌ தொடர்ந்து 
செய்துவருகின்றது. பீஹார்‌, 
ஜார்க்கண்ட்‌, உத்திரப்பிரதேசம்‌, 
மத்தியப்பிரதேசம்‌ மற்றும்‌ 
மஹராஷ்டிரா மாநில மக்களுக்கு 
நற்செய்தியினை அறிவிப்பதுடன்‌, 
அண்டை நாடூகளில்‌ 

நடைபெறும்‌ ஊழியங்களையும்‌ 
ஊக்குவித்துவருகின்றது. 
ஆதிவாசி மக்களைச்‌ சந்திப்பது, 
குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌, 
ஆதரவற்ற குழந்தைகள்‌ மற்றும்‌ 
ஊனமுற்றோரை மறுவாழ்வு 
மையங்களில்‌ ஆதரிப்பது, 
மருத்துவ சேவை அளிப்பது, 
கல்வியினால்‌ வாழ்க்கைத்‌ 
தரத்தை உயர்த்துவது போன்ற 
ஊழியங்களால்‌ உன்னதரை 
உலகிற்கு அறிவித்துவரும்‌ 

ஓர்‌ மிஷனரி ஊழியம்‌. 


ஆகஸ்ட்‌ 2018 


கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான ஜெபப்‌ பங்காளரே, 


சீர்குலைந்தவைகளைச்‌ சீர்ப்படூத்துகிறவரும்‌ 


(ஓசி. 14:4), பாழானவைகளைத்‌ 
திரும்பக்‌ கட்டூகிறவரும்‌ (ஏசா. 58:12), 
விழுந்துபோனவைகளைத்‌ தூக்கி 

நிறுத்துகிறவருமாகிய தேவனுடைய 


௮2 நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌. (அப்‌. 15:17) 
அவர்‌ விழுந்துபோன தாவீதின்‌ 
கூடாரத்தை மறுபடியும்‌ எடூப்பித்து, 
செவ்வையாக நிறுத்துவதற்கான 
காரணத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 
நன்றாக விளக்குகிறார்‌. “மற்ற மனுஷரும்‌ (அதாவது 
புறஜாதிகளும்‌) என்னுடைய நாமந்தரிக்கப்படும்‌ சகல 
ஜாதிகளும்‌, கர்த்தரைத்‌ தேடூம்படிக்கு” என்பதே 
தலையான நோக்கம்‌. (அப்‌. 15:16) 


ட்‌ 
2 
S 


விழுந்துபோன “தாவீதின்‌ கூடாரம்‌” என்பதனை 
அநேகர்‌ இன்று “ஆராதனை”யைக்‌ குறிப்பதாகச்‌ 
சொல்லி, அதற்கே முக்கியம்‌ தந்துவிட்டனர்‌. ஆனால்‌, 
தேவ நோக்கம்‌ அதனையும்‌ தாண்மயது என்பதனை அந்த 
வசனத்தை உற்று நோக்குங்கால்‌ நன்றாகப்‌ புரியும்‌. 
தாவீதின்‌ கூடாரம்‌ விழுந்துபோனதற்கான 


சபைகளின்‌ நிலமையைப்‌ புரிந்துகொள்ளவும்‌, அதன்‌ 
விளைவாக தேவ நோக்கமான ஜாதிகள்‌ அவரிடத்திற்கு 
ஒழிவரவேண்டியதனையும்‌, தேடிச்‌ செல்வதனையும்‌ 
எவ்வளவாய்‌ பாதித்துவிட்டது என்பதனை அறிந்து நம்மை 
சரிப்படுத்திக்கொள்ளவும்‌ ஏதுவாகும்‌ என்று நம்பி 
இந்த மடலை எழுதுகிறேன்‌. 


௫. 

கூ காரணங்களையும்‌, அதனால்‌ ஏற்பட்ட 
தாக்கங்களையும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌, இன்றைய 

௫. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 2 ஆகஸ்ட்‌ 2018 


நான்‌ எழுதப்போகிறவைகளை புரிந்துகொள்ள 1 இராஜா. 11-ம்‌ 
அதிகாரம்‌ முதல்‌ 14-ம்‌ அதிகாரம்‌ வரை வாசிப்பது நல்லது. 

தாவீதின்‌ கூடாரத்தில்‌ பாடல்‌ எப்போதும்‌ ஒலித்துக்கொண்டிருப்பது 
மெய்தான்‌. (1 நாளா. 16:36-42) 


தாவீதின்‌ துதிகளுக்குக்‌ காரணம்‌: 

“பூமியின்‌ சகல குடிகளே, கர்த்தரைப்‌ பாடி, நாளுக்குநாள்‌ 
அவருடைய ரட்சிப்பைச்‌ சுவிசேஷமாய்‌ அறிவியுங்கள்‌. 

ஜாதிகளுக்குள்‌ அவருடைய மகிமையையும்‌, சகல ஜனங்களுக்குள்ளும்‌ 
அவருடைய அதிசயங்களையும்‌ விவரித்துச்‌ சொல்லுங்கள்‌. 

பூலோகத்தாரே, நீங்கள்‌ யாவரும்‌ அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்‌... 

அவர்‌ பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்‌” (1 நாளா. 16:23-33) என்கிற 
அசைக்கமுடியாத நம்பிக்கையே! 

அவன்‌ சவுலினால்‌ வேட்டையாடப்படுகிறபோதும்‌ புலம்பின 
வார்த்தைகள்‌: 

“நீ போய்‌ அந்நிய தேவர்களைச்‌ சேவி என்று சொல்லி, அவர்கள்‌ 
இன்று என்னைக்‌ கர்த்தருடைய சுதந்தரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு, 
துரத்திவிட்டார்களே” என்பதே. (1சாமு. 26:19) 

அந்நிய தேவர்களைச்‌ சேவிப்பது அவனுக்கு அத்தனையான அருவருப்பு. 

“கர்த்தர்‌ பெரியவரும்‌ மிகவும்‌ துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார்‌; 
எல்லா தேவர்களிலும்‌ பயப்படத்தக்கவர்‌ அவரே. சகல ஜனங்களுடைய 
தேவர்களும்‌ விக்கிரகங்கள்தானே; கர்த்தரோ வானங்களை 
உண்டாக்கினவர்‌ (1 நாளா. 16:25,26) என்ற தொனி, அவனுடைய 
உதடுகளை விட்டு அகல இடம்கொடுக்கக்கூடாதபடிச்‌ செய்தது. 

ஆனால்‌, அவனுடைய குமாரனான சாலமோன்‌, இறுதி 
காலத்தில்‌ தேவன்‌ அவனை அமழக்கமி கழந்துகொண்டபோதிலும்‌ 
(1இராஜா. 11:9), தேவ மகிமையை அனுபவித்த அவன்‌ (2 நாளா. 
5:14), தேவ ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய்‌ அனுபவித்த அவன்‌ 
(1 இராஜா. 10:21), தேவ ஞானம்‌ அவனிடத்திலிருந்து புறப்பட்டபோதிலும்‌ 
(1 இராஜா. 4:29), தேவ சத்தத்தினைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ பெற்றவனாக 
இருந்தும்‌ (1 இராஜா. 9:2), அந்நிய தேவர்களுக்குப்‌ பலியிட்டு, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. (1 இராஜா. 11:4-13) 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 3 ஆகஸ்ட்‌ 2018 


இதுவேதான்‌ தாவீதின்‌ கூடாரம்‌ சாயவும்‌, விழுந்துபோகவும்‌ 
காரணமாயிற்று. இன்றைக்கும்‌ தேவமனிதர்கள்‌ பலருடைய நிலை 
இதுவே. தங்களைச்‌ சார்ந்தவர்களைத்‌ திருப்திப்பருத்த, தங்களோடு 
இணைக்கப்பட்மருப்போருக்கு நன்மை செய்கிறேன்‌ என்ற எண்ணத்தில்‌, 
தேவனுக்கு துரோகம்‌ விளைவிக்கின்றனர்‌. எழுதப்பட்ட கர்த்தரின்‌ 
வார்த்தைகளும்‌, எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளின்‌ சப்தமும்‌, கானர்பிக்கப்பட்ட 
அடையாளமாக எழும்பின சத்துருக்களின்‌ அமளியும்‌ அவமதிக்கப்பட்டபோது, 
சாலொமோனின்‌ மூலம்‌ நடந்த பெரிய காரியங்கள்‌ மறக்கப்படும்‌ 
அளவுக்கு ஓர்‌ பெரிய சரிவு உண்டாயிற்று (1 இராஜா. 11-ம்‌ அதி); 
விளைவு, இராஜ்யம்‌ உடைக்கப்படுகிறது; வேலைக்காரன்‌ இராஜாவாக 
மாறுகிறான்‌; ஜனங்கள்‌ தேவனை விட்டூ தூரம்போகின்றனர்‌. 

அந்த சரிவினால்‌ ஏற்பட்ட தாக்கங்கள்‌ சிலவற்றை காண்பதற்கு முன்‌, 
தாவீதின்‌ காலத்தில்‌ கூடாரம்‌ நிமிர்ந்து நின்றபோது இருந்தவைகளைப்‌ 
பார்க்கலாம்‌. 

முதலாவது, இஸ்ரவேலின்‌ பன்னிரெண்டூ கோத்திரமும்‌ ஏகமனதாய்‌ 
கர்த்தரைத்‌ தேம, கர்த்தருடைய மனிதனை பின்பற்றினார்கள்‌; பிரிக்கப்படாத 
ஓர்‌ ஒற்றுமை அவர்களுக்குள்‌ காணப்பட்டது. சவுலின்‌ நாட்களில்‌ 
இல்லாத ஒரு பந்தம்‌ அவர்களுக்குள்‌ காணப்படுகிறது. 

ஜனங்கள்‌ ஆராதனைக்குப்‌ பின்‌ மிகவும்‌ மனமகிழ்ச்சியோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்குத்‌ திரும்புவார்கள்‌. 
(1 இராஜா. 8:66) 

ஆராதனையில்‌ தேவனே மகிமைப்பட்டார்‌, தேவனே உயர்த்தப்பட்டார்‌, தேவ 
கிருபையே மேலானதாக எண்ணப்பட்டது. யுத்தத்தில்‌ கிடைக்கப்பெற்றவைகளும்‌ 
கர்த்தருக்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது (2 சாமு. 8:12). ஜனங்கள்‌ 
ஏராளமாய்‌ தாராளமாய்‌ மனப்பூர்வமாக கர்த்தருக்குக்‌ கொருத்தார்கள்‌ 
(1 நாளா. 29:6,7,14). உத்தம இருதயத்தோடே கர்த்தருக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌ (1நாளா. 29:9). பயமுறுத்தியோ, கட்டாயத்தினாலோ 
வாங்கப்படவில்லை. 

தலைவனான தாவீதும்‌, ஒரு தேவ தூதனைப்‌ போலவும்‌, 
பதினாயிரங்களில்‌ சிறந்தவனாகவும்‌ ஜனங்களுக்குத்‌ தெரிந்தான்‌ 
(2 சாமு. 14:17; 18:3). சாதாரண மனிதர்களும்‌, தளபதிகளும்‌ இப்படியே 
பார்த்தார்கள்‌. 

உற்சாக ஆவி அனைவரையும்‌ ஆட்கொண்டிருந்தது. தேவ அக்கினி 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 4 ஆகஸ்ட்‌ 2018 


இறங்கினதைக்‌ கண்ட ஜனங்கள்‌ “கர்த்தர்‌ நல்லவர்‌” அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது என்று முகங்குப்புற விழுந்து தொழுதுகொண்டார்கள்‌. 
நோளா. 7:3) 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவரையும்‌ சாலோமோன்‌ தன்‌ வேலையைச்‌ 
செய்ய அமடிமைப்பருத்தவில்லை (2 நாளா. 8:9). கணக்கு வழக்குகள்‌ 
சரியாகப்‌ பார்க்கப்பட்டன (2 நாளா. 8:14,15). தேவ வார்த்தைக்கு அத்தனை 
மதிப்பு. 

தேவ பட்டணங்களுக்காகவும்‌, தேவ ஜனத்திற்காகவும்‌ நம்முடைய 
பெலனை செலவழிப்போம்‌ என்பதே இராணுவத்‌ தலைவர்களின்‌ வாஞ்சை 
(2 சாமு. 10:12). என்‌ தலைவர்கள்‌ யுத்தத்தில்‌ ஈடூபட்டிருக்கும்போது, 
நான்‌ சுகவாழ்விற்காக நாடிச்‌ செல்லமுடியாது என்பதே கடைநிலை 
தலைவனின்‌ கணிப்பு (2 சாமு. 11:11). அத்தனை அர்ப்பணிப்பு, தியாகம்‌, 
வேகம்‌. 

இவைகளே எழுந்து ஓங்கி நிற்கும்‌ எந்த சபையின்‌, சங்கத்தின்‌ நிலையாக 
இருக்கும்‌. 

ஆனால்‌, விழுந்துபோன கூடாரத்தின்‌ நிலைமையோ முற்றிலும்‌ 
மாறுபட்டது. 

ஒற்றுமை இல்லை, ஒருவருக்கொருவர்‌ சண்டையிட்டூக்கொள்வர்‌ 
(1 இராஜா. 15:6). பொறாமையும்‌, பயமும்‌ எப்போதும்‌ கவ்விப்பிடித்திருக்கும்‌ 
(1 இராஜா. 12:27). தேவ வாக்குகள்‌ மறக்கப்படும்‌, தேவ கட்டளைகள்‌ 
இழிவாகப்‌ பார்க்கப்படும்‌, தேவனுடைய இடத்தினை உயிரற்றவைகள்‌ 
நிரப்பும்‌. (1 இராஜா. 12:28,29) 

தேவன்‌ மறக்கப்பரும்போது, தேவபயம்‌ காற்றிலேயே பறக்கவிடப்பரும்‌. 
தேவபயம்‌ போய்விட்டால்‌, தேவ பாதுகாப்பு அகன்றுவிரும்‌. தேவ பாதுகாப்பு 
மறக்கமுக்கப்பட்டால்‌, தற்பாதுகாப்புக்காக பல உபாயங்கள்‌ யோசிக்கப்பட்மு, 
தேவனுக்கு அருக்காதவைகள்‌ அரங்கேற்றப்பமும்‌. 

தேவனோடு ஐக்கியம்‌ இல்லாதோர்‌, தேவ காரியத்தினை 
செய்யும்‌ பணியில்‌  ஈடூபடுத்தப்படூவர்‌. ஜனங்களும்‌ எளிதாக 
வஞ்சிக்கப்பட்டுப்‌ போவார்கள்‌. தேவகாரியங்கள்‌, ஜனங்களை தங்கள்‌ 
பக்கம்‌ திருப்புவதற்கும்‌, தங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்குமே 
உபயோகப்படும்‌. குழப்பங்களுக்கும்‌ (குறைவிருக்காது. 
(1 இராஜா. 12: 25-33) 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 5 ஆகஸ்ட்‌ 2018 


ஆட்சிமுறையிலும்‌ அதே நிலை. அனுபவங்கள்‌ அற்பமாய்‌ 
எண்ணப்படும்‌; வீம்பு பேசும்‌ இளைஞரின்‌ சொல்லுக்கே அதிக 
மதிப்பு ஏற்படும்‌. கொஞ்சம்‌ தாழ்மை சிந்தையோடு நடந்துகொண்டு, 
மற்றவர்களின்‌ கஷ்டங்களைப்‌ புரிந்துகொள்ளுங்கள்‌. அவர்களுக்கு 
சேவை செய்யவே உங்களை தேவன்‌ உயர்த்தியுள்ளார்‌. அதை ஒருநாள்‌ 
காட்டினால்‌, ஜனங்கள்‌ உங்களுக்கு ஊழியம்‌ செய்ய தயங்கமாட்டார்கள்‌ 
என்ற மேலான தேவ வசனத்துக்கடுத்த அறிவுரைகள்‌ தள்ளப்படும்‌. 

பேச்சிலே கிருபை தொனிக்கட்டும்‌, ஜனங்களின்‌ காயம்‌ 
கட்டப்படட்டும்‌ என்ற செய்திகள்‌ முட்டாள்தனமாகத்‌ தோன்றும்‌. 
இணைக்கும்‌ வார்த்தைகளும்‌ இசைந்துபோகச்‌ செய்யும்‌ ஆலோசனைகளும்‌ 
அற்பமாக எண்ணப்படும்‌. உன்‌ வீட்டை நீயே பார்த்துக்கொள்‌ என்ற 
சுயநல வீராப்புகளின்‌ சத்தம்‌ மேலோங்கும்‌. பிரிவினைக்கு வித்திடும்‌ 
அத்தனைச்‌ சொற்களும்‌ தாராளமாக உபயோகப்படுத்தப்படும்‌. 

விழுந்துபோன கூடாரத்தினால்‌ உண்டாகும்‌ சேதங்களை 
இப்படித்தான்‌ பட்டியலிடமுடியும்‌. (1 இராஜா. 12:1-16) 

ஆராதனையின்‌ நோக்கம்‌ ஜனங்களை தக்கவைத்துக்கொள்வதிலும்‌, 
தேவனைச்‌ சேரவிடாமல்‌ தங்களையே சார்ந்திருக்கவேண்ருமென்பதிலும்‌, கபட 
வார்த்தைகள்‌ மூலம்‌ ஜனங்களுக்கு நன்மை செய்வதுபோல்‌ காரியங்களை 
நடப்பிப்பதிலும்‌ (வச. 28), கொண்டாட்டங்கள்‌ என்கிற பேரில்‌ போலி 
ஆவிக்குரிய நாடகங்கள்‌ அரங்கேறும்‌ (1இராஜா. 12:26-33). காப்பி அடித்து, 
அவர்கள்‌ செய்கிறார்கள்‌ நாங்களும்‌ செய்கிறோம்‌ என்பது தாரக 
மந்திரமாகும்‌ (வச. 32). நடக்காதவைகளை நடந்ததுபோல காண்பிக்கும்‌ 
மாய்மாலம்‌ பெருகும்‌. (வச. 28) 

தேவனுடைய கிருபை வரங்கள்‌ செயல்படவேண்டும்‌ என்ற வாஞ்சை 
தனக்கு தேவை வரும்போது பெருகும்‌ (1இராஜா. 13:6); ஆனால்‌, 
தேவனுக்கு கீழ்ப்படிய மனதிராது. (1 இராஜா. 13:33) 

காணிக்கை கொடுத்து கர்த்தருடைய தாசர்களை விலைக்கு 
வாங்கிவிடலாம்‌, மாய்மாலம்‌ பண்ணி அவர்களை ஏமாற்றிவிடலாம்‌ 
என்கிற காரியங்கள்‌ தாராளமாக உபயோகப்படுத்தப்படும்‌. 
(1 இராஜா. 14:1-5) 

தேவ ஜனத்தை, சுதந்தரித்த தேசத்தினின்று எல்லைபெயரும்‌ 
காரியத்திற்கு வழிவகுத்துவிடும்‌. (1 இராஜா. 14:15) 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 6 ஆகஸ்ட்‌ 2018 


முந்தி துரத்திவிட்ட ஜாதியாரிடத்தில்‌ கற்றுக்கொண்டவைகள்‌ 
இப்போது அரங்கேறும்‌. (1 இராஜா. 14:24) 

மேற்சொன்ன அத்தனை காரியங்களும்‌ விழுந்து கிடக்கிற தாவீதின்‌ 
கூடாரத்தின்‌ அடையாளங்களான சபைகளில்‌ காணப்படும்‌; எச்சரிக்கை. 

சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும்‌ நோக்கங்களும்‌ 
முறியடிக்கப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான்‌ அது இருக்கும்‌. தேவனுக்கு 
எரிச்சல்‌ மூட்டிவிட்ற, தேவ ஆரீர்வாதங்களையும்‌, பாதுகாப்பையும்‌ 
பெற்றுக்கொள்வது எப்படி? தேவனுக்கு நேராக திரும்புவதை விட்டுவிட்டு, 
மனிதர்கள்‌ உண்டாக்கினவைக்கு நேராக கையெடுத்து, கைகொடுத்து 
வாழும்‌ வாழ்க்கைக்கு தேவன்‌ நம்மை அழைக்கவில்லையே. 

சாலொமோன்‌ பொன்‌ பரிசைகளைச்‌ செய்து ஆலயத்தையும்‌, 
அரண்மனையையும்‌ அலங்கரித்தான்‌. ஆனால்‌, இப்போது அவைகள்‌ 
பறிக்கப்பட்டுப்போயிற்று. ஆனால்‌, “பந்தா” மாறக்கூடாததால்‌ 
அவைகளுக்குப்‌ பதிலாக வெண்கலப்‌ பரிசை. 

ஏன்‌ பொன்னுக்குப்‌ பின்‌ வெள்ளிதானே 
உபயோகப்படுத்தப்பட்டிருக்கவேண்டும்‌? வெண்கலம்தான்‌ 
பொன்னைப்போல்‌ பளபளப்பாக்கப்பட்டு மக்களை ஏமாற்ற முடியும்‌; 
வெள்ளிக்கு அந்த சக்தியில்லையே. 

விழுந்துபோன கூடாரங்களில்‌ “பந்தாக்களே” மேலோங்கி நிற்கும்‌. 
இல்லாதவைகளை இருப்பவைகளைப்போலக்‌ காண்பிக்கும்‌, வெற்றுச்‌ 
சிரிப்புகள்‌, உபசாரப்‌ பேச்சுகள்‌, சாரமில்லாத தீர்மானங்கள்‌, உலக 
வழக்கினையும்‌ வெல்லக்கூடிய அலங்காரங்கள்‌, தோரணங்கள்‌, உடுப்பு 
வகைகள்‌ அனைத்தும்‌ சிறப்பு இடத்தினைப்‌ பிடிக்கும்‌. 

அகியா (1 இராஜா. 11:29), சேமாயா (1 இராஜா. 12:22) போன்ற 
தேவ வார்த்தையை துல்லியமாகக்‌ கூறி ஜனத்திற்குத்‌ தெளிவைத்‌ 
தருபவர்கள்‌ இருந்தாலும்‌, எழும்புகிற உண்மையும்‌ வைராக்கியமுமான 
இளைய தீர்க்கர்கள்‌ இடறுவதற்கு, சில பொய்யரும்‌, கிழவருமான 
தீர்க்கதரிசிகளும்‌ இருப்பார்கள்‌ (1 இராஜா. 13:11). சில வேளைகளில்‌ 
அவர்கள்‌ தவறு செய்தபோதிலும்‌ உபயோகப்படூவார்கள்‌ 
(1 இராஜா. 13:22). இதனால்‌, இளைய தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன்‌ 
என்று அறியப்பட்டாலும்‌, இன்பங்களுக்கு விலகினவனாலும்‌, பொய்யை 
அடையாளம்‌ கண்ருகொள்ளக்‌ கூடாத அளவுக்கு தேவ தூதன்‌ பெயரை 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ ரீ ஆகஸ்ட்‌ 2018 


உபயோகித்து (1 இராஜா. 13:18) வஞ்சிக்கும்‌ கூட்டத்தின்‌ கை சிலகாலம்‌ 
ஒங்கியிருக்கும்‌. எனவே யார்‌ தேவ இராஜ்யத்தினைக்‌ கட்டுபவர்கள்‌, யார்‌ 
இடிப்பவர்கள்‌ என்பதனைக்‌ கண்டுகொள்ள, தெளிவு காணப்படூவது 
விழுந்துபோன கூடாரத்தில்‌ நடக்கக்கூடாதவை. 

ஆலோசனைகளைக்‌ கேட்பதில்‌, ஆராதனை முறைகளில்‌, 
அலங்காரங்களில்‌, அர்ப்பணிப்பில்‌, இணைந்து  செயல்பருவதில்‌, 
தேவசத்தத்தினைப்‌ புரிந்துகொள்வதில்‌, கீழ்ப்படுதலில்‌ என அனைத்திலும்‌ 
தடுமாற்றம்‌ நடைபெறும்‌ இடமாக ஒரு நாளில்‌ விழுந்துபோன நிலையில்‌ 
ஓங்கி நின்ற கூடாரம்‌ மாறிவிடும்‌. 

தேவ நோக்கமோ, தாவீதின்‌ கூடாரம்‌ நிமிர்ந்து நின்று, தேசங்களுக்கு 
ஆசீர்வாதமாக மாறுவதே. தேடுகின்ற ஜனமாக தேவஜனம்‌ மாறி, 
திசையெங்கிலும்‌ அவர்‌ நாமம்‌ அறிவிக்கப்பட, ஜாதிகள்‌ அவரைப்‌ 
பின்பற்ற, தேவ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட, வீழ்ந்த சபை அல்ல எழும்பி 
நிற்கும்‌ சபையே தேவை. 

தேவனே ஆமோஸின்‌ நாட்களில்‌ வாக்குத்‌ தந்துள்ளார்‌. 
“சகல ஜாதிகளையும்‌ வசமாக்கிக்கொள்ளும்படிக்கு, அந்நாளிலே 
விழுந்துபோன தாவீதின்‌ கூடாரத்தை நான்‌ திரும்ப எடூப்பித்து, அதின்‌ 
திறப்புகளை அடைத்து, அதில்‌ பழுதாய்ப்போனதைச்‌ சீர்ப்படுத்தி, 
பூர்வநாட்களில்‌ இருந்ததுபோல அதை ஸ்தாபிப்பேன்‌” என்று இதைச்‌ 
செய்கிற கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. (ஆமோ. 9:11,12) 

அவன்‌ நாட்களிலும்‌, “சீயோனிலேநிர்விசாரமாயிருந்தார்கள்‌. தீங்குநாள்‌ 
தூரமென்றெண்ணிக்‌ கொடுமையின்‌ ஆசனம்‌ கிட்டிவரும்படி செய்து, 
தந்தக்‌ கட்டில்களில்‌ படுத்துக்கொண்டு, தங்கள்‌ மஞ்சங்களின்மேல்‌ 
சவுக்கியமாய்ச்‌ சயனித்து, மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
மாட்டுத்‌ தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும்‌ தின்று, தம்புரை 
வாசித்துப்‌ பாடி, தாவீதைப்போல்‌ கீதவாத்தியங்களைத்‌ தங்களுக்கு 
உண்டுபண்ணி, பெரிய பாத்திரங்களில்‌ மதுபானத்தைக்‌ குடித்து 
சிறந்த பரிமளதைலங்களைப்‌ பூசிக்கொள்ளுகிறார்கள்‌; ஆனாலும்‌, 
யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்குக்‌ கவலைப்படாமற்போகிறார்கள்‌.” 
(ஆமோஸ்‌ 6:1-6) 

ஆனாலும்‌, இத்தனை பெரிதான வாக்குத்தத்தம்‌ ஒன்றை தருகிறார்‌. 
இன்றைய நிலையும்‌ அப்படியிருந்தாலும்‌, தேவன்‌ விழுந்த கூடாரத்தை 
மறுபடியும்‌ எடூத்து நிறுத்த வல்லவர்‌. எனவே, நம்பிக்கை பெறுவோம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 8 ஆகஸ்ட்‌ 2018 


தேசங்கள்‌ தேவனை அறிய தேவ கூடாரம்‌ எருத்துக்‌ கட்டப்பட கதறுவோம்‌, 
ஜெபிப்போம்‌. முடிந்த அளவு நம்மால்‌ இயன்றதைச்‌ செய்வோம்‌, 
மற்றவர்களுக்கும்‌ சொல்லுவோம்‌; நம்‌ நாளில்‌ அது நடைபெறட்டும்‌. 

“உன்‌ பாட்டுகளின்‌ இரைச்சலை என்னைவிட்டு அகற்று. உன்‌ 
வீணைகளின்‌ ஓசையை நான்‌ கேட்கமாட்டேன்‌” என்று கோபமுற்றவர்தான்‌ 
(ஆமோஸ்‌ 5:23). உன்‌ பண்டிகைகளைப்‌ பகைத்து வெறுக்கிறேன்‌ 
என்றும்‌, நான்‌ உன்‌ பலிகளை அங்கீகரிக்கமாட்டேன்‌ என்றும்‌ 
சொன்னவர்தான்‌ (ஆமோஸ்‌ 5:21,22), 

இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகை விழுந்தாள்‌, அவள்‌ இனி ஒருபோதும்‌ 
எழுந்திருக்கமாட்டாள்‌ என்று சினம்‌ கொண்டவர்தான்‌ (ஆமோஸ்‌ 5:2), 

உங்கள்‌ பண்டிகைகளைத்‌ துக்கிப்பாகவும்‌, உங்கள்‌ 
பாட்டுகளையெல்லாம்‌ புலம்பலாகவும்‌ மாறப்பண்ணி, சகல 
அரைகளிலும்‌ இரட்டையும்‌, சகல தலைகளிலும்‌ மொட்டையையும்‌ 
வருவித்து, அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிற 
துக்கிப்புக்குச்‌ சமானமாக்கி, அவர்களுடைய முடிவைக்‌ கசப்பான 
நாளாக்குவேன்‌ என்று கூறினவர்தான்‌ (ஆமோ 8:10), 

“கர்த்தருடைய வசனத்தைத்‌ தேட ஒரு சமுத்திரந்தொடங்கி 
மறு சமுத்திரமட்டும்‌, வடதிசை தொடங்கிக்‌ கீழ்த்திசைமட்டும்‌ 
அலைந்து திரிந்தும்‌ அதைக்‌ கண்டடையாமற்‌ போவார்கள்‌” என்று 
சூளுரைத்தவர்தான்‌ (ஆமோஸ்‌ 8:12); 

ஆனாலும்‌, 

வாக்குத்தருகிறார்‌, பற்றிக்கொள்வோம்‌. தேவன்‌ மீண்டும்‌ சபையை 
தூக்கி எடுத்து நிறுத்துவாராக, வேதம்‌ அதிலிருந்து வெளிப்படுவதாக, 
ஜனங்கள்‌ சந்திக்கப்படுவார்களாக, இரட்சிப்பு வெளிப்படுவதாக, 
இரட்சகரைக்‌ கூறி அறிவிப்போர்‌ பெருகுவார்களாக. 

நமது பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்கள்‌ நிறைவாய்‌ மஹாராஷ்டிராவில்‌ 
உள்ள லவாலா பணித்தளத்தில்‌ இனிதே நிறைவேறியது. தணிக்கை 
செய்யப்பட்ட கணக்குகள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பொருளாதார 
நெருக்கங்களின்‌ மத்தியிலும்‌ கர்த்தரின்‌ பிள்ளைகளின்‌ உற்சாக ஆதரவு 
நம்பிக்கையை பெருகப்பண்ணிற்று. அவருக்கே மகிமை உண்டாகட்டும்‌. 
தொடர்ந்து செயல்பட நம்மை இணைத்தார்‌ என்பதனை மறவாமல்‌ ஓட 
தேவ கிருபை போதுமானதாக இருப்பதாக. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 9 ஆகஸ்ட்‌ 2018 


மகிமை மங்கிற்றே பொன்‌ மதிப்பிழந்ததே 

முதியவர்‌ முகங்கள்‌ மதிப்பை இழந்ததே 
மூர்ச்சித்துப்‌ போயினரே (குழந்தைகளும்‌ பாலரும்‌ 
மதில்களும்‌ விழுந்துபோயிற்றே கூடாரமும்‌ ஒழிந்ததே 


தேவன்‌ கைவிட்டாரோ! தேவ ஜனம்‌ சிதைகிறதே 
தேறுவார்‌ இல்லையென்றாரோ! தேசம்‌ அலறுகிறதே 
தேவை திரும்பக்‌ கட்டப்பருதல்‌! தேவ சபை எழும்பட்டுமே! 
தேவ கோபம்‌ அகலட்டுமே! தேசம்‌ திரும்பட்ருமே! 


நம்பிக்கை உண்டு நம்புவோம்‌! நம்மவர்‌ வருவார்‌! 

நல்‌ மனசாட்சியுடன்‌ தேடுவோம்‌! நமக்குச்‌ செவிகொருப்பார்‌! 
நரகமும்‌ பாதாளமும்‌ வாயடைக்கட்ரும்‌! நம்‌ வாய்‌ திறக்க! 

நார்‌ பரம்‌ வேதனை முடிவுக்கு வரட்டும்‌! முடிந்ததை செய்வோம்‌! 


விழுந்த தாவீதின்‌ கூடாரம்‌! எழுந்து நிற்கவே 
விருதலை செய்தி சொல்லுமிடமாய்‌! சபை என்றும்‌ மாறிட 
விலைக்கிரயம்‌ செலுத்த வாரீர்‌! விலைக்கு வாங்கப்பட்டோர்‌ 
விரைவில்‌ நடக்கட்டும்‌! வீரியம்‌ கொள்வோமே 


அன்பரின்‌ அறுவடை பணியில்‌ 
அன்பு சகோ. 0D. அகஸ்மன்‌ ஜெபக்குமார்‌ 


10 ஆக்‌ 05 


உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேகியுங்கள்‌,  நன்மைசெய்யுங்கள்‌, 
கைம்மாறுகருதாமல்‌ கடன்‌ கொடுங்கள்‌; அப்பொழுது உங்கள்‌ 


பலன்‌ மிகுதியாயிருக்கும்‌, உன்னதமானவருக்கு நீங்கள்‌ 
பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌ ; அவர்‌ நன்றியறியாதவர்களுக்கும்‌ 
துரோகிகளுக்கும்‌ நன்மை செய்கிறாரே. ஆகையால்‌ 


உங்கள்‌ பிதா  இரக்கமுள்ளவராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ 
இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்‌. (லூக்‌. 6:85,86) 


ஆண்டவருடைய குணத்தை அறிவிப்பதோடு மாத்திரமல்ல, 
அவரைப்போல மாறுவதற்கும்‌ வேதம்‌ நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. 
உலகத்திலிருக்கிற ஜனங்கள்‌ தேவனை சரியான விதத்தில்‌ அறிந்துகொள்ளக்‌ 
கூடாதவர்களாயிருக்கிறார்கள்‌; உலகம்‌ என்றால்‌ இப்படித்தான்‌ இருக்கும்‌ 
என்ற எண்ணமுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, வேதமோ, உலகத்தில்‌ 
இருப்பவைகளைக்‌ குறித்தும்‌ உலகத்தில்‌ நாம்‌ இருப்பதைக்‌ குறித்தும்‌ 
மாத்திரம்‌ போதிக்காமல்‌, உலகத்தில்‌ நாம்‌ எப்படி இருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ போதிக்கின்றது. மேலும்‌, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கு, 
ஆண்டவரை அறிந்துகொள்ளவும்‌, அவரைப்‌ போல மாறவும்‌ வேதம்‌ நமக்குக்‌ 
கற்றுக்கொடுக்கின்றது. 

ஓர்‌ சிறுகதை இதனை விளக்கப்போதுமானது. 


ஷெல்‌ ச்‌ 1 


ஒரு கிராமத்திலிருந்த குளத்தினருகே, மீன்‌ பிடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 
வலையில்‌ முதலை ஒன்று சிக்கிக்கிடந்தது. அவ்வழியே வந்த ஓர்‌ 
சிறுவனைக்‌ கண்டதும்‌, “என்னைக்‌ காப்பாற்று, என்னைக்‌ காப்பாற்று” என்று 
சத்தமிட்டது முதலை. பரிதாபங்கொண்ட சிறுவன்‌, வீட்டிற்கு விரைந்து 
வ்டு சென்று, கத்தியை எடுத்துவந்து, வலையை கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அறுக்கத்‌ தொடங்கினான்‌. பாதி உடல்‌ வலையிலிருந்து வெளியே வந்ததும்‌, 
அச்சிறுவனின்‌ காலை கடித்து, அவனை விழுங்க முயற்சித்தது முதலை. 
காப்பாற்றின என்னையே கடிக்கிறாயே என்று சிறுவன்‌ சொன்னபோது, 
முதலையோ, பசியிலே எல்லாம்‌ மறந்துவிட்டது இதுதான்‌ உலகம்‌ என்றது. 
முதலையின்‌ வாயில்‌ சிக்கிய சிறுவன்‌ சத்தமிடத்தொடங்கினான்‌. 


அப்போது, அருகாமையிலுள்ள மரத்திலே ஓர்‌ குருவி தனது கூட்டிலே 
முட்டைகளுக்கு மேலே அமைதியாக உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டான்‌. 
சிறுவன்‌ அக்குருவியை பார்த்ததும்‌, “நான்‌ நன்மை செய்தேன்‌, என்னை 
முதலை விழுங்கப்பார்க்கிறது” என்று முறையிட்டான்‌. அந்த குருவியோ, 
“நானும்‌ முட்டையிடுகிறேன்‌, பாம்பு வந்து முட்டைகளைக்‌ குடித்துவிட்டுச்‌ 
சென்றுவிடுகிறது, இதுதான்‌ உலகம்‌” என்றது. அப்போது அங்கு வந்த 
முயல்‌ சிறுவனைப்‌ பார்த்து, நான்‌ உன்னைக்‌ காப்பாற்றுவேன்‌ என்றது. 
பெலவீனமான நீ என்னை எப்படி காப்பாற்றுவாய்‌? என்று கேட்டான்‌ சிறுவன்‌. 
முயல்‌ முதலையைப்‌ பார்த்து, “முட்டாள்‌ முதலையே, இந்தச்‌ சிறுவனை 
உன்‌ வாலினாலேயே அடித்துக்‌ கொன்றுவிடலாமே, உன்னுடைய பெலன்‌ 
இவ்வளவுதானா?” என்று சொன்னது. இதனைக்‌ கேட்டதும்‌, வாயிலிருந்த 
சிறுவனை முதலை விட்டுவிட்டு, வாலினால்‌ அடிக்க முயற்சித்தது. ஆனால்‌, 
முதலையின்‌ வாலோ வலையில்‌ சிக்கியிருந்தது. முயல்‌ சிறுவனைப்‌ 
பார்த்து, “ஓடு ஓடு” என்றது, சிறுவன்‌ அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான்‌. 
பெலவீனமான முயல்‌ தனது புத்திசாலித்தனத்தினால்‌ அச்சிறுவனைக்‌ 
காப்பாற்றியது. நாம்‌ பெலவீனர்களாக இருக்கலாம்‌, ஆனால்‌, புத்தியினால்‌, 
பெலவான்களையும்‌ வீழ்த்திவிடமுடியும்‌. 


வலையில்‌ சிக்கியிருக்கும்‌ முதலையையும்‌, தன்னைக்‌ காப்பாற்றின 
முயலையும்‌ காணபிக்கும்படியாக கிராமமக்களை அங்கே அழைத்துவந்தான்‌ 
சிறுவன்‌. சிறுவனின்‌ வளர்ப்பு நாயோ, அவனுக்கு முன்னாக ஓடிச்‌ சென்று, 
அந்த முயலைக்‌ கடித்துப்போட்டது. அந்த முயல்‌ மரிக்கும்‌ நேரத்தில்‌, 
“இதுதான்‌ உலகம்‌" என்றது. கோபமடைந்த சிறுவன்‌ “எனது உயிரைக்‌ 
காப்பாற்றிய முயலை இந்த நாய்‌ கொன்றுவிட்டது, எனவே அதை 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 12 ஆகஸ்ட்‌ 2018 


அடித்துக்‌ கொல்லுங்கள்‌” என்று ஊர்‌ ஜனங்களைப்‌ பார்த்துச்‌ சொன்னபோது, 
கிராமத்தினர்‌ அந்த நாயை அடித்துக்‌ கொன்றார்கள்‌. நாய்‌ தான்‌ சாகும்போது, 
“அன்புசெலுத்துகிறார்கள்‌, அடித்தும்‌ கொல்லுகிறார்கள்‌ இதுதான்‌ உலகம்‌ 
என்றது. 

“உதவி கேள்‌, உதவி கிடைத்தபின்பு என்னவேண்டுமென்றாலும்‌ செய்‌” 
என்பது முதலையின்‌ எண்ணமாயிருந்தது. தனக்கே நன்மை செய்த 
மனிதர்களாயிருந்தாலும்‌, பசி என்று வரும்போது அடித்துக்கொல்வதில்‌ 
தவறில்லை; இதுதான்‌ உலகம்‌ என்பது முதலையின்‌ நிலை. 
இரண்டாவதாக, “நான்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ அமைதியாக இருந்தபோதிலும்‌, 
என்னுடையவைகளைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டுபோய்விடுகிறார்கள்‌ இதுதான்‌ 
உலகம்‌ என்பது குருவியின்‌ நிலை. மூன்றாவதாக, “நான்‌ ஒருவனுக்கு உதவி 
செய்து அவனைக்‌ காப்பாற்றினேன்‌, ஆனால்‌, காப்பாற்றியவனுடைய நாயே என்‌ 
மரணத்திற்குக்‌ காரணமாகிவிட்டது” இதுதான்‌ உலகம்‌ என்பது முயலின்‌ 
நிலை. நான்காவதாக, “இந்த முயல்தான்‌ எனது எஜமானைக்‌ காப்பாற்றியதென்று 
எனக்குத்‌ தெரியாது, எனக்கு முயலைப்‌ பிடிக்கிற பழக்கம்‌ உண்டு அதனால்‌ 
அதைக்‌ கடித்துவிட்டேன்‌. அன்பான நேரங்களில்‌ அன்பாயிருந்தார்கள்‌, 
இப்போதோ, என்னை அடித்தேகொன்றுவிட்டார்கள்‌” இதுதான்‌ உலகம்‌ என்பது 
நாயின்‌ நிலை. 


நாம்‌ உலகத்தை எப்படி பார்க்கின்றோம்‌? தேவைப்படும்போது 
உதவிகேட்பவர்களாகவும்‌, பின்னர்‌ உதவிசெய்தவர்களுக்கே விரோதமானவர்க - 
ளாகவும்‌ முதலையைப்‌ போல உலகத்தைப்‌ பார்க்கின்றோமா? அல்லது, 
நான்‌ யாருக்கும்‌ எந்த தொந்தரவும்‌ செய்வதில்லை, ஆனால்‌ மற்றவர்கள்‌ 
வந்து என்னுடையவைகளை எடுத்துக்கொண்டுபோய்விடுகின்றார்களே என்று 
குருவியைப்போல உலகத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது, 
என்னுடைய பெலவீனமான நேரத்திலும்‌, புத்தியை உபயோகித்து மற்றவரைக்‌ 
காப்பாற்றினேன்‌, ஆனால்‌, அவருக்குப்‌ பிரியமான நாய்‌ என்‌ உயிரைக்‌ 
குடித்துவிட்டது, மற்றவர்களுக்கு உதவிசெய்வது நமக்கே உபத்திரவமாக 
முடிகிறது என்று முயலைப்போல உலகத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறோமா? 
அல்லது என்னுடைய அறியாமையினாலே நான்‌ தவறுசெய்துவிட்டேன்‌, 
அதுவே என்‌ உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிட்டது என்று நாயைப்‌ போல 
உலகத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கின்றோமா? 


தொடர்ச்சி 18-ம்‌ பக்கம்‌ 


நெல்ல சதம்‌ 13 ஆக்ட்‌ 216 | 


ஜெம்ஸ்‌ பொதுக்குழு கூடுகை-2018 


GUS MM LOR 
jE AD 
6 


 கலிரக்கற வ்லெர்லு 


1] 


பிரப தர ET பய்‌ 
ஷு *-டிர், டட 5௯ 1 


வசி இவிக 45 
ச 4. 


IO = 


ஸு. 
ளஞக்‌ அவ்ள்‌ 4 
ழுது யப 


“எழுந்த கட்டுவோம்‌ வாருங்கள்‌” (ரூகேமியா 2:18) என்ற 
அறி ன மையமாகக்‌ கொண்டு, ஜீலை 17 மற்றும்‌ 18 
ஆகிய இரு தினங்கள்‌ சிக்காரியாவில்‌ நடைபெற்ற இளைஞர்‌ 
ஊழியத்தின்‌ குழு தலைவர்களுக்கான கூடுகையில்‌ பீஹார்‌, 
ஜார்க்கண்ட்‌ மற்றும்‌ உத்திரபிரதேசத்தினுள்ள 132 கிராமங்களைச்‌ 
சேர்ந்த குழு தலைவர்கள்‌ பங்கேற்றனர்‌. ஜெம்ஸ்‌ ஊழியர்கள்‌ 
கர்த்தருடைய செய்தியையும்‌, ஊழியத்திற்கான ஆலோசனை- 
களையும்‌ பகிர்ந்து கொண்டனர்‌. 


ஜெம்ஸ்‌ பொதுக்குழு கூடுகை - லவாலா, மஹராஷ்டிரா 


2018 - ம்‌ ஆண்டின்‌ ஜெம்ஸ்‌ பொதுக்குழு கூடுகை, மஹாராஷ்டிரா மாநிலத்தின்‌ 
லவாலா பணித்தளத்திலுள்ள ஜெம்ஸ்‌ பயிற்சி மையத்தில்‌ நடைபெற்றது. 
ஜுன்‌ 18 முதல்‌ 21 வரை நடைபெற்ற இக்கூடுகையில்‌ ஜெம்ஸ்‌ பொதுக்குழு 
உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ தலைவர்கள்‌ குடும்பமாக பங்கேற்றனர்‌. சிறப்புச்‌ 
செய்தியாளராக அழைக்கப்பட்டிருந்த சகோ. பென்னி பிரசாத்‌ (பெங்களூர்‌) 
கர்த்தருடைய செய்தியைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. கடந்த ஆண்டு ஊழியத்தில்‌ 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும்‌, 
வரும்‌ ஆண்டுகளில்‌ செய்யப்படவிருக்கும்‌ ஊழியங்களுக்காகவும்‌, 
முன்வைக்கப்பட்டிருக்கும்‌ திட்டங்களுக்காகவும்‌ தேவசமுகத்தில்‌ ஜெபிக்கவும்‌ 
கர்த்தர்‌ உதவிசெய்தார்‌. இக்கூடுகையின்போது, லவாலா ஜெம்ஸ்‌ பயிற்சி 
மையத்தில்‌ வேதாகமப்‌ பயிற்சிமினை நிறைவுசெய்த 52 மாணவர்களுக்கு 


சான்றிதழ்கள்‌ வழங்கப்பட்டன. 


பணித்தள ஆலய அர்ப்பனரிப்பு - பத்திஸ்‌ ஷிராலா 


மஹாராஷ்டிரா மாநிலம்‌ சங்லி மாவட்டத்தின்‌ மலைப்பகுதியில்‌ அமைந்துள்ளது 
பத்திஸ்‌ ஷிராலா என்னும்‌ சிறியதோர்‌ பட்டணம்‌. பரம்பரை பரம்பரையாக 
பாம்புகளையே தெய்வமாக வழிபட்டுவருகின்றனர்‌ இப்பகுதியின்‌ மக்கள்‌. 
இப்பணித்தளத்தில்‌ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாசலை கர்த்தர்‌ 
திறந்துகொடுத்ததுடன்‌, புதிதாக ஓரு ஆலயத்தினையும்‌ கட்டியெழுப்ப கர்த்தர்‌ 
உதவிசெய்தார்‌. ஜுன்‌ 19 அன்று நடைபெற்ற இப்புதிய ஆலய அர்ப்பணிப்பு 
நிழ்ச்சியில்‌, பணித்தள விசுவாசிகள்‌, ஜெபப்‌ பங்காளர்கள்‌ மற்றும்‌ பொதுக்குழு 
உறுப்பினர்கள்‌ பங்கேற்றனர்‌. சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ ஜெபத்துடன்‌ 
ஆலயத்தைத்‌ திறந்துவைத்து, தொடர்நீது நடைபெற்ற ஆராதனையிலும்‌ 
கர்த்தருடைய செய்தியைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. ஹிந்தி மொழியில்‌ பத்திஸ்‌ 
என்றால்‌ 32; சுற்றிலும்‌ இருக்கும்‌ 32 கிராமங்களையும்‌ குறிக்கும்‌ வண்ணமாக 
இப்பட்டணத்திற்கு பத்திஸ்‌ ஷிராலா என்னும்‌ பெயர்‌ வழங்கப்பட்டுவருகின்றது. 
நீங்கள்‌ உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌; மலையின்மேல்‌ இருக்கிற 
பட்டணம்‌ மறைந்திருக்கமாட்டாது (மத்‌ 5:14) என்ற வசனத்தின்படி வரும்‌ 
நாட்களில்‌ சுற்றிலும்‌ இருக்கிற கிராமங்களில்‌ இதன்‌ ஒளி வீச ஜெபிப்போம்‌. 


மெல்‌ சதக 7 


13 -ம்‌ பக்க தொடர்ச்சி 

உலகம்‌ எப்படிவேண்ருமென்றாலும்‌ இருக்கட்டும்‌, ஆனால்‌ நீங்களோ, 
உலகத்தாரைப்போல அல்ல, உங்கள்‌ பிதாவின்‌ குணத்தை உடையவர்களாக 
இருங்கள்‌. உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேகியுங்கள்‌, நன்மைசெய்யுங்கள்‌, 
கைம்மாறுகருதாமல்‌ கடன்‌ கொடுங்கள்‌; அப்பொழுது உங்கள்‌ பலன்‌ 
மிகுதியாயிருக்கும்‌, உன்னதமானவருக்கு நீங்கள்‌ பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌; 
அவர்‌ நன்றியறியாதவர்களுக்கும்‌ துரோகிகளுக்கும்‌ நன்மை செய்கிறாரே 
(லூக்‌. 6:85). நாம்‌ இயேசுவை பின்பற்றுவதும்‌, சந்ததிகள்‌ என்று 
அழைக்கப்படுவதும்‌, பிதாவைப்போல நாம்‌ மாறவேண்டும்‌ என்பதற்காகவே. 
பிதாவின்‌ கண்ணோட்டத்தில்‌ உலத்தை நாம்‌ காணாவிட்டால்‌, நம்முடைய 
வாழ்க்கையில்‌ கிருபைக்கு இடமிருக்காது, எந்த முன்னேற்றமும்‌ 
காணப்படாது. இது உலகம்‌, இங்கே இப்படித்தான்‌ வாழமுடியும்‌ என்ற 
அழுத்தத்திற்குள்‌ நாம்‌ விழுந்துவிடுவோம்‌. இப்படிப்பட்ட அழுத்தத்தினாலே, 
அநேகரால்‌ சத்தியத்தின்படி வாழ இயலவில்லை. நாம்‌ உலகத்தாரைப்போல 
அல்ல, பரலோகத்தின்‌ பிதாவைப்போல, அவரது சுபாவத்தை வெளிப்படுத்த 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. உலகத்தின்‌ பார்வையிலே நாம்‌ பார்ப்பதினாலேயே, 
தேவையற்ற கோபங்களும்‌, வைராக்கியங்களும்‌ நமக்குள்ளே உண்டாகி 
நமது சுபாவத்தைக்‌ கெடுத்‌ துப்போட்டுவிடுகின்றது. அவருடைய 
சுபாவத்தை நாம்‌ வெளிப்படுத்தினால்‌ மாத்திரமே, இந்த உலகத்திலே நாம்‌ 
அவரை பிரகடனப்படுத்தமுடியும்‌. உலகம்‌ தன்னுடைய பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மாத்திரமே பார்க்கின்றது. உன்னாலேதான்‌ எனக்குப்‌ 
பிரச்சனை என்று மற்றவர்களைக்‌ குற்றப்படுத்துகின்றது. இப்படிப்பட்டோரின்‌ 
இருதயம்‌ மேலும்‌ கடினமாகிவிடும்‌. 


முதலையைப்‌ போல வாழ்ந்தால்‌, ஆபத்தின்‌ நேரத்திலும்‌, அவசியத்தின்‌ நேரத்திலும்‌ 
“நான்‌” என்பதே பிரதானமானதாயிருக்கும்‌; குருவியைப்போல வாழ்ந்தால்‌, 
நான்‌ யாருக்கும்‌ கெடுதல்‌ செய்யாதிருந்தும்‌, பாதுகாப்பற்ற உலகத்திலேயே 
வாழ்ந்துகொண்டிருக்கிறேன்‌ என்றே நினைத்துக்கொண்டிருப்போம்‌; 
முயலைப்போல வாழ்ந்தால்‌, என்னுடைய புத்தியும்‌, என்னிடத்திலிருப்பவைகளும்‌ 
மற்றவர்களைக்‌ காப்பாற்றுகிறது, ஆனால்‌ என்னைக்‌ காப்பாற்றவில்லை 
என்று புலம்பிக்கொண்டிருப்போம்‌. நாயைப்போல வாழ்ந்தால்‌, என்னுடைய 
முட்டாள்தனம்‌ என்னை ஆபத்தில்‌ கொண்டுபோய்விட்டுவிட்டது என்று 
சொல்லுவோம்‌. முதலையைப்‌ போல, குருவியைப்‌ போல, முயலைப்போல 
மற்றும்‌ நாயைப்‌ போல இந்த உலகத்தைப்‌ பார்க்க அல்ல, பரலோக தேவனின்‌ 
பார்வையில்‌ இந்த உலகத்தைப்‌ பார்க்க நாம்‌ அழைக்கப்பட்டவர்கள்‌. 


¥ 
கணட i ட. “என 


| யக்‌ பணி 18 ஆக்ட்‌ 30 


பணித்தனர்‌ செய்த்கள்‌ 


இ ஆகஸ்ட்‌ 01 மசாடகா நுவாவ்‌ 

கோகாடி, மஜாடி, பஜ்நாத்‌, மசெளடா, நுவாவ்‌, சீதாபோகட்‌, திரோஜ்பூர்‌, 
பெடரியா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
மன்சுர்பூர்‌, கிருபால்பூர்‌, லபேஹோ ஆகிய புதிய கிராமங்களில்‌ முதன்‌ 
முறையாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. தனிநபர்‌ ஊழியத்தின்‌ 
வாயிலாக ரகுராம்‌, ரேணுதேவி, சந்திரமா குப்தா, கஞ்சன்தேவி ஆகியோர்‌ 
சந்திக்கப்பட்டார்கள்‌. மனநலம்‌ பாதிக்கப்பட்டிருந்த ஈந்தல்‌ ராமுக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. பக்கவாத 
நோயிலிருந்து கஞ்சன்‌ தேவிக்கு சுகம்‌ கிடைக்கவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய பிள்ளைகளின்‌ படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 02 திவாரி 

சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடுகள்‌ வாயிலாக 300 
பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. நரசிங்கபூர்‌, படெளனா, 
ரகுபீர்கத்‌, மேட்‌, தெனெளரா, நாவுடிஹ்‌, கொயிந்தி, சரையா, அமாவன்‌, 
மதுர்னா, பகவதிபூர்‌, நெவுரா, மராரி, ஹடெளரா ஆகிய கிராமங்களில்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 19 ஆகஸ்ட்‌ 2018 


பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. பத்து நாட்களாக கடும்‌ ஜுரத்தில்‌ 
இருந்த ராம்ஜிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக 
துதியுங்கள்‌. இரத்த அழுத்த நோயிலிருந்து சந்திரா தேவிக்கு சுகம்‌ 
கிடைக்கவும்‌, இப்பணித்தள சபை வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
இ ஆகஸ்ட்‌ 03 ராம்கட்‌ 

தனித்தாள்‌ ஊழியம்‌ வாயிலாக ராஜு குமார்‌, சுனிதா குமாரி, சுந்தரி தேவி 
ஆகியோர்‌ சந்திக்கப்பட்டனர்‌. கடரியா, பிர்னா, வர்ஹுலி, உபரி, தன்வதியா, 
அஹிநெளரா, பானாபூர்‌, மஹமத்பூர்‌, ஜமுர்னா, நரஹன்‌, சஹுகா, கநேடி,நயிபஸ்தி 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. முதுகெலும்பு 
பிச்சனையினால்‌ நடக்க முடியாமலிருந்த சுரேஷிற்கு ஜெபத்தின்‌ வாயிலாக 
கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. குழந்தை பாக்கியம்‌ இல்லாமிலிருக்கும்‌ 
சீமாதேவியின்‌ கர்ப்பத்தை தேவன்‌ ஆசீர்வதிக்கவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 04 பக்ஷடா 
தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக மினித்ரா தேவி, பியாரே லால்‌, ராகேஷ்‌ 
ராம்‌, மாதுரி குமாரி ஆகியோருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
மனியா, மாபதீபூர்‌, கொயிதா, குசி, தேவல்‌, பரேஜி, சோதவா, நக்சர்‌, 
சித்ர கா- டேரா, பசோகர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. நீண்ட நாளாக தலைவலியினால்‌ 
பாதிக்கப்பட்டி ருந்த மினித்ரா தேவிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த 
சுகத்திற்காக துதியுங்கள்‌. விஷக்‌ காய்ச்சலினால்‌ பாதிக்கப்பட்டு 
பேச்சு வராமல்‌ இருக்கும்‌ கங்கோதரி குமாரியின்‌ சுகத்திற்காகவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ட ஆகஸ்ட்‌ 05 சந்தெளலி 

கோக்ரஹா, பாண்டேபூர்‌, ஹசன்பூர்‌, பசிலா, குகாரி, மகுவர்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக முதன்‌ முறையாக சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. சிந்தா, நயிகோர்ட்‌, பட்பரா, பரேவா, மஹாராஜ்பூர்‌, பெசூடா 
ஆகிய கிராமங்களில்‌ வீடுகள்‌ சந்திப்பு ஊழியத்தின்‌ வாயிலாக விசுவாசிகளை 
சந்தித்து ஜெபிக்கப்பட்டது. சபையில்‌ விசுவாசிகளூடைய எண்ணிக்கை 


| யக்‌ வ்‌ 20 ஆக்ட்‌ 30 


அதிகரிப்பதற்காக துதியுங்கள்‌. ஊழியத்திற்கு விரோதமாக செயல்படுகிற 
மதவாதிகளுக்காகவும்‌, இப்பணித்தள சபை வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
» ஆகஸ்ட்‌ 06 சக்கியா 

சபையில்‌ குடும்பக்‌ கூடுகை, உபவாச ஜெபம்‌, சிறுவர்‌ வகுப்பு, ஞாயிறு 
ஆராதனை எந்த தடையின்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 
கிரேகு, கனேரா, மவயிகுர்தா, லாலாபூர்‌, கோகாபூர்‌, அமர்சிபூர்‌, கக்வல்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 125 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
அசுத்த ஆவியின்‌ போராட்டத்திலிருந்‌ து மாயாவிற்கு ஜெபத்தின்‌ வாயிலாக 
கிடைத்த விடுதலைக்காக துதியுங்கள்‌. ஊழியத்திற்கு விரோதமாக 
செயல்படுகிற அந்தகார சக்திகளின்‌ தாக்கங்கள்‌ மாறவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» ஆகஸ்ட்‌ 07 துர்காவதி 

கவயி, பர்ஹுலி, சீலவட்டா, அமாடி, தும்தும்‌ ஆகிய புதிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ முதன்‌ முறையாக 
அறிவிக்கப்பட்டது. டேவடியா, கபார்‌, சிகடி, மொகரி, பெளதார்‌, பபுவா 
பூர்வ போகட்‌ ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
ராம்‌ சிங்‌, ராம்குனி சிங்‌ குடும்பமாக இரட்சிக்கப்பட்டு சபை 
ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌ துதியுங்கள்‌. மஞ்சள்‌ காமாலை 
நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள ராஜ்குமாருக்கு சுகம்‌ கிடைக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 08 குதுரா 

குர்மாபாத்‌, தெகாரி, டிஹரா, சகரி, பஜர்கோனா, லாலாபூர்‌, கதயி, செமரியா, 
மகுவத்‌ ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ கேட்டவர்கள்‌ மத்தியில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ 
வாயிலாக 200 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. டிராக்டர்‌ மோதி 
ஆபத்து நேரிடவிருந்த ஆஜாத்‌ என்ற 2 வயது சிறுவனுக்கு தேவன்‌ 
கொடுத்த பாதுகாப்பிற்காக துதியுங்கள்‌. இப்பணித்தள ஊழியரின்‌ மகள்‌ 
ரெளலி குமாரிக்கு ஏற்ற வாழ்க்கைத்‌ துணை கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஷம்ஸ்‌ ச்ம்‌ 21 ட்‌ 


போஜ்புரி ॥ கோட்டம்‌ 


இ ஆகஸ்ட்‌ 09 நாஸ்ரிகஞ்‌ 
இங்லீஷ்பூர்‌, கொடரியா டோலா, டிஹரி, பதக்வலி, புட்யிலா, ரூப்சாகர்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. பெலாவ்‌, துராவ்‌, 


கர்வனியா ஆகிய கிராமங்களில்‌ இரவு ஜெபக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது. பிசாசு 
பிடியிலிருந்து சந்தாவிற்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த விடுதலைக்காக 
துதியுங்கள்‌. குழந்தைப்‌ பாக்கியம்‌ இல்லாமல்‌ இருக்கும்‌ கீதா தேவி, 
வியகி தேவி, ரஞ்சு தேவி, ரீனா தேவி ஆகியோரின்‌ கர்ப்பத்தை தேவன்‌ 
ஆசீர்வதிக்கவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 10 படரி 

பட்கி அகோடி, சாவன்‌ பஹார்‌, சந்திரமான்படி, லஹுமி, கன்கடா, 
அதயி, தென்துவா, கோச்சஸ்‌ ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு 
வாயிலாக 200 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. வலிப்பு 
நோயிலிருந்து முனிலாலுக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக 
துதியுங்கள்‌. ஊழியத்திற்கு விரோதமாக செயல்படுகிற சந்திரமா ராமின்‌ 
மனமாற்றத்திற்காகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ மூன்று பிள்ளைகளுடைய 
படிப்பு மற்றும்‌ சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» ஆகஸ்ட்‌ 11 பர்சத்துவா 

ராம்பூர்‌, மோகன்பூர்‌, செளதல்பூர்‌, பரூனா, பர்சியா ஆகிய இடங்களில்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக முதன்‌ முறையாக சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. சக்ரெளலி, மகாவீர்கஞ்‌, ஷேக்‌ பகுவார்‌, ஜகதீஷ்பூர்‌, 
துர்கி, பம்னாகாவா, தும்‌-துமா ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. உதிரப்‌ போக்கினால்‌ கஷ்டப்படும்‌ சரஸ்வதி 
தேவியின்‌ சுகத்திற்காகவும்‌, இப்பணித்தளத்தில்‌ போராடிக்கொண்டிருக்கிற 
அந்தகார சக்திகளின்‌ வல்லமைகள்‌ அழிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 12 பிரகம்பூர்‌ 
ஜவஹி தியர்‌, நிமேஜ்‌, சபஹி, சாஹோடிஹ்‌, காடே, மகுவார்‌, 


ட ஜெம்ல்‌ த்க்‌ 22 ஆகஸ்ட்‌ 20 


நைனிஜோர்‌, உதுரா, ஜென்வா, லீலாகர்பூர்‌, பர்ஷியா, சேம்ரா, பலுவா, 
சக்னி, தேவ்குலி ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு ஆர்வம்‌ 
காட்டியவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு வாயிலாக 800 பேருக்கு சுவிசேஷம்‌ 
கடந்து சென்றது. சுவாசப்‌ பிரச்சனையிலிருந்து பிந்தா தேவிக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. வாலிபர்கள்‌ 
மத்தியில்‌ எழுப்புதல்‌ உண்டாகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ நான்கு 
பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 13 கோராரி 

நாத்‌, கோடாரி, படரியா, கிரஹி, தேவ்மார்கன்டே ஆகிய கிராமங்களில்‌ 
படக்காட்சி ஊழியத்தின்‌ வாயிலாக 800 பேருக்கு சுவிசேஷம்‌ 
கடந்து சென்றது. கோடாரி மிடல்‌, பாராடிஹ்‌ மிடில்‌, பகுவாரா 
பிராதமிக்‌, தவனி மிடில்‌ ஆகிய இடங்களிலுள்ள பள்ளிகளில்‌ 
மாணவர்கள்‌ மத்தியில்‌ படக்காட்சி ஊழியம்‌ செய்யப்பட்டது. ராஜேந்தர்‌ 
பண்டித்‌ குடும்பமாக ஞானஸ்நானம்‌ பெற்றமைக்காக துதியுங்கள்‌. 
குடிப்பழக்கத்திலிருந்து வினோத்‌ விடுதலையாகவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய உயர்‌ கல்விக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ. ஆகஸ்ட்‌ 14 செனாரி 


சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 200 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. லாஞ்சி, பைரியா, லூமாபாத்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
முதன்‌ முறையாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ரேடியா, நாயக்பூர்‌, 
கர்மா, கினர்டோலா, கர்ணாபூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சில வருடங்களாக உதிரப்‌ போக்கினால்‌ பாதிக்கப்பட்ட 
சகுந்தலா தேவிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக 
துதியுங்கள்‌. சாபக்‌ கட்டுகளிலிருந்து கமலேஷிற்கு விடுதலை கிடைக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ பெற்றோர்களுடைய இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 15 ம்ம்ரி 
பைரிபாந்தா, கிர்தரியா, கைத்தி ஆகிய கிராமங்களில்‌ முதன்‌ 
முறையாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஷாஹபூர்‌, குர்தா, வரைலா, 


ரெய்ஸ்‌ ச்ம்‌ 23 தட்‌ 


செனாரி டிஹ்‌, அனந்தபூரா, பிபரி, கோனார்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ஞானஸ்நான ஆராதனயில்‌ 13 
பேர்‌ ஞானஸ்நானம்‌ எடுத்ததற்காக துதியுங்கள்‌. சபை விசுவாசிகள்‌ 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ 
மகளுக்கு ஏற்ற வாழ்க்கைத்‌ துணை கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 16 தரிஹட்‌ 

தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக மண்டு குமார்‌, பரமேஸ்வர்‌ ராம்‌, 
தேவராஜ்‌ யாதவ்‌, பிரேம்சந்த்‌ யாதவ்‌ ஆகியோருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. ஞாயிறு ஆராதனை, சிறுவர்‌ வகுப்பு, 
உபவாச ஜெபம்‌, வீட்டு கூட்டம்‌ தடையின்றி நடைபெற்றதற்காக 
துதியுங்கள்‌. சுவிசேஷ வசனம்‌ விதைக்கப்பட்ட கிராமங்களில்‌ கனிகள்‌ 
காணப்படவும்‌, இப்பணித்தள ஊழிய வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்‌ட்‌ 17 நோக்கா 
தோதிஹா, சிசரித்‌, திலாய்‌, மானி, குஷி, ரகுநாத்பூர்‌, உதய்பூர்‌ சமைஷ்‌, 
லால்கஞ்‌, ஜவரா, பஹாடி ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. புதிய ஏற்பாடு கொடுத்து 180 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. அசுத்த ஆவியின்‌ போராட்டத்திலிருந்து சுதர்ஷன்‌ 
ராமுக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த விடுதலைக்காக துதியுங்கள்‌. புதிய 
ஏற்பாடு வாங்கிக்‌ கொண்டவர்கள்‌ அதை வாசித்து இரட்சிக்கப்படவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 18 தினாரா 
ரூபி, அகோடா, இந்தெளர்‌, தவ்னியா, தினாரா, பெல்வயியா, ஜம்ரோட்‌, 
ஜிகனா, கரஞ்‌, பானஸ்‌, மஹரோட்‌, அரங்‌, கன்யாரி, சிங்கவா ஆகிய 
இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசேஷமாக 
ரூபி, கரஞ்‌, ஜம்ரோட்‌, ஜிக்னா ஆகிய கிராமங்களில்‌ நடத்தப்பட்ட 
சுவிசேஷக்‌ கூட்டத்தில்‌ கலந்து கொண்டவர்களுக்கு புதியஏற்பாடு 
விநியோகிக்கப்பட்டன. லீலாவதி தேவி என்ற சகோதரிக்கு அடிக்கடி 
கருச்சிதைவு ஏற்பட்டுக்கொண்டிருந்தது. சபையாருடைய தொடர்‌ 
ஜெபத்தின்‌ வாயிலாக சுகப்பிரசவத்தில்‌ குழந்தை பிறந்ததற்காக 


ட்டம்‌ பகி 24 ஆக்ட்‌ 30 


துதியுங்கள்‌. சபையில்‌ மின்‌ இணைப்பு வேலைகளுக்காகவும்‌, 12 ஆம்‌ 
வகுப்பு படிக்கும்‌ இப்பணித்தள ஊழியரின்‌ மகனுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ. ஆகஸ்ட்‌ 19 விக்ரம்கஞ்‌ 

டிஹரா, காவா, ஷ்லேஷ்பூர்‌ போகர்‌, சிவபூர்‌, அசோகஞ்‌, ஜமோடி, குல்ஜார்கஞ்‌, 
மோஹனிடோலா,  சாஹபூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. கடும்‌ தலைவலியினால்‌ பாதிக்கப்பட்டி ருந்த அலகு ராமுக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. புதிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷத்திற்கு வழி திறக்கப்படவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய 
பிள்ளைகளின்‌ படிப்பு மற்றும்‌ பாதுகாப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஓ ஆகஸ்ட்‌ 30 கோச்சஸ்‌ 

பட்கா கைரா, பல்தரி, ஷமல்‌ கைரா, தெதரியா, ஃபூலி, சரேயா, லஹோ 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு வாயிலாக புரஹரா, கர்மைனி, 
டிஹடா, ரஷேன்‌, பட்கி அகோடி ஆகிய கிராமங்களில்‌ முதன்‌ முறையாக 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஞானஸ்நானம்‌ எடுக்க 40 பேர்‌ ஆயத்தமாக 
இருப்பதற்காக துதியுங்கள்‌. இப்பணித்தள சபையில்‌ திருமுழுக்குப்‌ 
பெற ஆயத்தமாக இருக்கிற புதிய விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள்‌. 


PEACE || கோட்டம்‌ 


இ ஆகஸ்ட்‌ 21 மிர்சயா டோலா 

டெக்நேவாஸ்‌, தேவரியா ஜமூனா முஷ்கரி, மஹதோ முஷ்கரி, 
மகாதிப்பூர்‌, பிராஹ்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌, புதிய ஏற்பாடு, சுவிசேஷப்‌ 
புத்தகத்தின்‌ வாயிலாக 300 பேருக்கு சுவிசேஷம்‌ கடந்து சென்றது. 
தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக சந்திக்கப்பட்ட  கல்பதியாதேவி, 
பசந்திதேவி, கிரன்தேவி, புஷ்பாதேவி, மனோஜ்குமார்‌ ஆகியோர்‌ 
ஞாயிறு ஆராதனையில்‌ கலந்துகொள்கிறார்கள்‌ துதியுங்கள்‌. குழந்தை 
பாக்கியம்‌ இல்லாமலிருக்கும்‌ கவிதா தேவியின்‌ கர்ப்பத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கவும்‌, இப்பணித்தள ஊழிய வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌ 


நெல்ல சதக்‌ 25 ்ட்‌ 20 1 


» ஆகஸ்ட்‌ 22 ஐகதீஷ்பூர்‌ 
பானாபூர்‌ டோலா, கன்பத்டோலா, குசும்ஹா,; மோக்ரயி, கிதாபூர்‌, 
இசாடி, பகுஆரா, மங்குரா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 350 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ஞாயிறு ஆராதனை, உபவாசக்‌ கூட்டம்‌, 
வீட்டுக்‌ கூட்டம்‌, சிறுவர்‌ ஊழியம்‌ தடையின்றி நடப்பதற்காக துதியுங்கள்‌. 
இப்பணித்தள ஊழியரின்‌ உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 23 ஏக்மா 

மதன்புரா, நர்கனி, பரேஜா, முபாரக்பூர்‌, லகுனி, ஹர்பூர்‌, பலுவா, லால்பூர்‌, 
நவ்தன்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 150 பேருக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. மனநலம்‌ பாதிக்கப்பட்டிருந்த  ரீனாதேவிக்கு 
ஜெபத்தின்‌ வாயிலாக கிடைத்த சுகத்திற்காக துதியுங்கள்‌. சபையில்‌ 
அற்புத அடையாளங்கயோடு தேவன்‌ கிரியை செய்யவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஓ» ஆகஸ்ட்‌ 2 பசந்பூர்‌ 
டக்கத்டோலா, பகவான்பூர்‌, சகஜிட்பூர்‌, ஜன்த்தாபாகர்‌, ஹிராமன்பூர்‌, 
ராம்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
சிறுவர்கள்‌ மத்தியில்‌ விசேஷித்த கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 260 


சிறுவர்களுக்கு கர்த்தருடைய வசனம்‌ கடந்து சென்றதற்காகவும்‌, 
நான்கு வருடங்களாகப்‌ பிரிந்திருந்த சீலா தேவியின்‌ கணவர்‌ 
ஜெபத்தின்‌ வாயிலாக மீண்டும்‌ சேர்ந்தமைக்காக துதியுங்கள்‌. 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட கிராமங்களில்‌ தேவன்‌ கிரியை செய்யவும்‌, 
இப்பணித்தள ஊழியருடைய மனைவியின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
இ ஆகஸ்ட்‌ 25 பெல்வானியா 

சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதியஏற்பாடு வாயிலாக தரியாபூர்‌, 
தரம்புரா, சிந்தித்லா, உதய்பூர்‌, பேடியா, கஜுரியா ஆகிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சார்காட்‌, உம்ராவ்கஞ்ச்‌, ராஜ்பூர்‌, 
கர்ஜா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 


| யக்‌ வ்‌ 26 ஆச்‌ 30 


திருமணமாகி ஐந்து வருடங்களுக்குப்‌ பிறகு சுகந்தாமஸியின்‌ கர்ப்பம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக துதியுங்கள்‌. வினோத்சிங்‌, ரஞ்சுதேவி 
தம்பதியினருக்கு இடையில்‌ காணப்படும்‌ பிரிவினை மாறவும்‌, இப்பணித்தள 
ஊழியரை தேவன்‌ வல்லமையாக பயன்படுத்தவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 26 மாஞ்சி 

சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட காலாகுர்த்‌, மெகந்திகஞ்ச்‌, மியாபட்டி, 
தானாபஜார்‌, கஞ்சன்பூர்‌, பக்கடிபஜார்‌, செளபாஸ்தான்‌, கோரி, மன்சாட்‌, 
வின்டோலியா ஆகிய இடங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
சபையில்‌ தொடர்ந்து திருவசனத்தைக்‌ கேட்டு வந்த புதிய 
விசுவாசிகளில்‌ 11 பேர்‌ திருவசனதீதிற்குக்‌ கீழ்ப்படிந்து திருமுழுக்குப்‌ 
பெற்றார்கள்‌. புதிய இடங்களில்‌ ஜெபக்கூடுகை ஆரம்பிக்கப்படவும்‌, 
இப்பணித்த ஊழியரின்‌ குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» ஆகஸ்ட்‌ 87 பிகியா 

ஆனர்‌, ஓசாயி, பிகியா, தோதரா, டிபுரா, யாவா, கதரா, அம்ராயி, ஜமுவா 
ஆகிய கிராமங்களில்‌ படக்காட்சி ஊழியத்தின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ 
அறவிக்கப்பட்டது. மோத்திடோலாவில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ 
மற்றும்‌ புதிய ஏற்பாடு 600 பேருக்கு விநியோகிக்கப்பட்டன. 
தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக  சந்திக்கப்பட்ட வக்கில்ராம்‌, 
கேதலாமஸி, முன்னாகுமார்‌, சங்கீதாமஸி, ரமேஷ்குமார்‌ ஆகியோர்‌ இயேசுவை 
சொந்ந இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டு ஞானஸ்நானம்‌ பெற்றதற்காக 
துதியுங்கள்‌. சபை விசுவாசிகள்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கவும்‌, 
இப்பணித்தள ஊழியரின்‌ சரீர ஆரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


» ஆகஸ்ட்‌ 29 ரிவில்கஞ்‌ 

ராம்கட்‌, கர்வார்‌, கர்வாடோலா, குகும்சப்ரா, ஹல்தியா ஆகிய புதிய 
கிராமங்களில்‌ முதன்‌ முறையாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சர்யிதா, 
நவதா, பச்பத்தா, மேன்புரா, யாதவ்டோலா, கச்னார்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 
தொடப்பட்ட கணேஷ்‌, சரிதா, பிரீத்தி, குல்லுசர்மா, ஸ்வேதா ஞாயிறு 


ஷம்ஸ்‌ ச்ம்‌ 27 ட்‌ 


ஆராதனையில்‌ கலந்துகொள்கிறார்கள்‌. துதியுங்கள்‌. குழந்தைப்‌ பாக்கியம்‌ 
இல்லாமலிருக்கும்‌ ரிங்கி தேவி, சோனி தேவியின்‌ கர்ப்பத்தை தேவன்‌ 
ஆசீர்வதிக்கவும்‌, இப்பணித்தள விசுவாசிகளுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
இ ஆகஸ்ட்‌ 29 மோப்கலா 

மோவாப்கலா, அந்தாரிடோலா, மோவாப்குர்த்‌, கோரிடிஹ்‌, இமாதர்பூர்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. இப்பணித்தள 
சபையில்‌ ஞாயிறு ஆராதனை, உபவாச ஜெபம்‌, வீட்டுக்‌ கூட்டங்கள்‌ எந்த 
வித தடையின்றி நடைபெற்றதற்காக துதியுங்கள்‌. இப்பணித்தளத்தில்‌ 
தேவனுடைய அற்புதங்களும்‌, அடையாளங்களும்‌ காணப்படவும்‌, 
சபை வாலிபர்கள்‌ மத்தியில்‌ எழுப்புதல்‌ உண்டாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 30 சிவான்‌ 

லாக்கன்டாஹி என்ற கிராமத்தில்‌ படக்காட்சி ஊழியங்களின்‌ வாயிலாக 
300 பேருக்கு சுவிசேஷம்‌ கடந்து சென்றது. அம்வாரி, சச்வன்டோலா, 
அந்தர்‌, ரசித்செளக்‌, ரேனுவா, பிரதாப்பூர்‌, சுராப்பூர்‌, ஜுட்கன்‌, ஹத்தெளரா 
ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ராஜன்குமார்‌, 
பிகாவுராம்‌ ஜெபத்தின்‌ வாயிலாக போதைப்‌ பழக்கத்திலிருந்து விடுதலைப்‌ 
பெற்றதற்காக துதியுங்கள்‌. பக்கவாத நோயிலிருந்து பூல்மோஹ்தமுக்கு 
சுகம்‌ கிடைக்கவும்‌, இப்பணித்தள ஊழிய வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ ஆகஸ்ட்‌ 31 காயம்நகர்‌ 

வீரம்பூர்‌, கியான்பூர்‌, கிகா ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாடு 
வாயிலாக 300 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. திருமணமாகி 
10 வருடங்களுக்குப்‌ பிறகு மாலதிதேவிக்கு ஜெபத்தின்‌ வாயிலாக கர்ப்பம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக துதியுங்கள்‌. வாலிபர்கள்‌ மத்தியில்‌ எழுப்புதல்‌ 
உண்டாகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ சரீர சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


| யக்‌ பணி 28 ஆக்ட்‌ 30 


GEMS Action Centers 


Chennai No. 8, 3rd Jeevan Nagar, Adampakam, Chennai - 600088 Ph. 044-22670099 
Coimbatore No.2, Anbu Nagar, 4th Street, Vadavalli Road, Edayarpalayam, 
Coimbatore - 641025 Mobile : 9344824072 
Dindugal 43/200. Samiyar Thottam, Nagal Nagar, Dindugal - 624003 Cell : 9942824035 
Erode No. 34/20, Murugesan Nagar Main Road, Kumalankuttai, Erode - 638011 
Cell: 9486976202 
Kodaikanal No. 1/199-1F, Packiapuram, Kodaikanal - 624101. Cell : 9443221776 
Kovilpatti No 11, Theppakulam street, Kovilpatti - 628501, Ph. : 04632-225890 
Marthandam N.S.Building, Kulasekaram Road, Marthandam, K.K. Dist., - 629165 
Cell : 9786689771, 9486357950 
Nazareth No. 3, Dasan street, Nazareth - 628617, Ph. : 9442094110 
Nagercoil 66-E, Bright street, Nagarcoil - 629009 Cell : 9894965520 
Salem 1/40, Mugil Nagar 4th Cross, Indian Bank Colony, Narasothipatty, Salem - 636004 
Cell: 9442337027 
Sivakasi 3/1350/9, Sathur Road, Parraipatti, Sivakasi - 626189 Cell : 9843088840 
Tuticorin 38, Sarangapani street, Tuticorin - 2, Cell : 9442210629 
Tuticorin 39, Innaciyarpuram, 2 nd Street, Tuticorin - 628002 Cell : 9442166061 
Vellore Shalom Cottage, 52, Vana Nagar, Alamelumangapuram, Vellore - 632009 
Cell : 9952545181 
REGIONAL ACTION CENTERS 
Chennai Plot No. 19-A, 3rd street, Megala Nagar, Vengaivasal - 600073, Cell : 9444763141 
Coimbatore No. 7, Laxmi puram, 1st Cross, EB Colony, TVS Nagar, Coimbatore - 641025 
Cell : 9442934613 
Trichy Mahanaim, 1, Abdul Gazoor street, Kajah Nagar - 620020 Cell : 9443555577 
Tirunelveli 14/109A, 10th Street, Shanthi Nagar, Palayamkottai - 627002 Cell: 9443113322 


General Action Center - TamilNadu 


GEMS, No. 14, Jeba Nagar, Vasanthapuram South, Near Vijaya Garden, 
Tirunelveli - 627005 Email : nellaioffice@gemsbihar.org Mobile : 9488771655 


Promotional Coordination Center - TamilNadu 
No. 21, Sharon Church Street, Booman Nagar, Madurai-625018 


Email : tnpromotions@gemsbihar.org Mobile : +919865583563 
OTHER STATE ACTION CENTERS 
Bangalore No. B-9, Gogappa Layout, Near Railway Gate, K G Halli, AC Post, 


Bangalore - 560045 Tel: 9448517025 

Navi Mumbai Plot No 58, Nandanvan CHS, Lane - 3, Sector - 17, Nerul (East), 
Navi Mumbai - 400 706 Cell : 9322730294 9820701775 

Pondicherry No. 22, 2nd Floor, 2nd cross, Perumal Raja Garden, Reddiyar Palayam, 
(opp. SBI Bank), Pondicherry - 605010 Cell : 8521577762 

Kerela No. 4, N.V, Nagar, Peroorkada (6.0), Trivendram, Kerala - 682005 
Mobile : 9486357950 


GEMS National Action center 
No: 29, Church street 1st Cross, Near Simpolo Tiles shop, 


Kalkere Main Road, Horamavu, Bangalore -560043 
Tel: +91 9443429735 E-Mail : promotions@gemsbihar.org 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 29 ஆகஸ்ட்‌ 2018 


Pi 


Regd. office : 


11,13" Cross Strect, New Colony, 
Chrompet, Chennai - 44 
Ph : 044-22386031, 044-22380295 


if andolivered ploase [சர்ர்‌ to 


14, Jeba Nagar, 
Vasanthapuram South, 
Near Vijaya Garden, 
Tirunelveli - 627 005. Ph : 9488771655 
E-Mail : nellaioffice®gemsbihar.org 


Private circulation 


Field. office : 
GEMS, Sikaria, Indrapuri - 821 308 
Rohtas Dist., Bihar. Ph. : 06184 234567 


ரிக்க 11௭௧௩ & counters centre Dereon: Soma| 
Wiebe : waw gersbxhss org 
Emad geriggemsbihar org 


To 


ELE LED 


ச௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௭௪௪௪௬௪௪௬௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௪௬௪௭௪௪௪௧௬௬௬௪௨௨௯ 


DE 


DEE 


